தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 0 . 80 காசு . 


கு 


தமிழ்நாடு அரசிதழ் 


நPE 
- - - 
சுதா 
THE 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் ? 


வல்லும் 


எண் 40 ] 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 4 , 2017 
புரட்டாசி 18 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி III பிரிவு 1( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 149 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K2) த் துறை , 31 ஆகஸ்ட் 2017 .) 


1979 - ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினையும் பணி 
நிலைமைகளையும் முறைப்படுத்தல் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 30 / 1979) 35 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) 
உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 1983 ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையே 
புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினையும் பணி நிலைமைகளையும் முறைப்படுத்தல் ) (தமிழ்நாடு ) 
விதிகளில் செய்யக்கருதியுள்ள கீழ்க்காணும் திருத்தங்களின் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 35 - ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , இதனால் வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள் 
முடிவடையும் நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் இந்த வரைவுத்திருத்தம் பிரிசீலனைக்கு எடுத்துக் 
கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , இது தொடர்பாக யாதொரு 
நபரிடமிருந்து பெறப்படும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் எவையேனுமிருப்பின் , அவற்றை , 47/1, சிட்கோ 
தொழிற்பேட்டை , கிண்டி , சென்னை - 600 032 - இல் உள்ள தொழிலகப்பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் 
வாயிலாக , தமிழ்நாடு அரசு முதன்மைச் செயலாளர் (FAC ) , தொழிலாளர் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் 
செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பிவைக்கவேண்டும் . 


வரைவுத் திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 


(1 ) 3 - ஆம் விதியில் , 


( a ) துணை விதி (2 ) இல் , " கருவூலப்பற்றுச்சீட்டு வாயிலாக , என்ற சொற்றொடருக்குப்பின்னர் , 
" அல்லது தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணைய வழி வலைவாசல் வாயிலாக 
இணைய வழி தொகை செலுத்தலின் பேரில் ", என்ற சொற்றொடர் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 


[ 1 ] | 


DTP - 1-III- 1(a )(T - Sup ) - 40 


(b ) (3 ) ஆம் துணை விதிக்குப்பதிலாக , பின்வரும் துணைவிதி அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; அதாவது : 


" (3 ) துணை விதி (1 ) இல் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பமும் தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார 
இயக்ககத்தின் இணைய வழி வலைவாசல் வாயிலாக அல்லது பதிவு அலுவலருக்கு நேரடியாக அல்லது பதிவு அஞ்சலில் அவருக்கு 
அனுப்பப்பட வேண்டும் ; 


(2) 7 - ஆம் விதியில் , - 


( a ) ( 3 ) ஆம் துணை விதியின் , ( b ) பகுதிக்குப்பதிலாக , பின்வரும் பகுதி சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 
அவையாவன: 


( b ) "துணை விதி (1) அல்லது துணை விதி (2) இல் , குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பமும் தொழிலகப் பாதுகாப்பு 
மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணைய வழி வலைவாசல் வாயிலாக அல்லது உரிமம் வழங்கும் அலுவலருக்கு நேரடியாக 
அல்லது பதிவு அஞ்சலில் அவருக்கு அனுப்பப்பட வேண்டும் 


(b ) (5 ) ஆம் துணை விதியில் , விதி 20 இன்கீழ் " என்ற சொற்றொடருக்குப்பின்னர் , " தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் 
சுகாதார இயக்ககத்தின் இணைய வழி வலைவாசல் வாயிலாக இணைய வழி தொகை செலுத்தலின் பேரில் என்ற சொற்றொடர் 
சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 


(3) 15ஆம் விதியில் , (2) ஆம் துணை விதிக்குப்பின்னர் , பின்வரும் துணை விதி சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 
அவையாவன: 


" (2A ) துணை விதி (2 ) இல் குறிப்பிடப்பட்ட விண்ணப்பம் , தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் 
இணைய வழி வலைவாசல் வாயிலாக அல்லது உரிமம் வழங்கும் அலுவலருக்கு நேரடியாக அல்லது பதிவு அஞ்சலில் அவருக்கு 
அனுப்பப்பட வேண்டும் ; 


மேலும் அத்தகைய விண்ணப்பத்துடன் , கருவூலப்பற்றுச்சீட்டு அல்லது தொழிலகப்பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் 
இணைய வழி வலைவாசல் வாயிலாக இணைய வழி தொகை செலுத்துகை முறையில் உரிய கட்டணம் செலுத்தப்பட்டதற்கான 
ஆதாரம் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் ஷர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் (FAC ) . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


